APRIL/MAY 2025 


CTA32/BTA32/UTA32 — இலக்கணம்‌ 3 - 


யாப்பருங்கலக்காரிகை 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2 = 20 மதிப்பெண்கள்‌) - 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்கவும்‌. 


1. பாயிரம்‌ என்றால்‌ என்ன? 
2.  யாப்பருங்கலக்காரிகை எத்தனை இயல்களைக்‌ 
கொண்டது? 


3. கனி முன்‌ நேர்‌ - என்ன தளை? 


4. அடி என்றால்‌ என்ன? 


5.  வெண்பாவிற்கு உரிய ஓசை எது? 
6. ஆசிரியப்பா எத்தனை அடிகளைக்‌ கொண்க 
7. தரவு என்றால்‌ என்ன? 

8. வஞ்சிப்பா எந்த அடிகளை மட்டுமே பொருந்தி வரும்‌? 
9. குற்றியலிகரம்‌ எந்த வகை எழுதுக? 

10. வெண்பாவினுள்‌ இடம்பெறும்‌ தளைகள்‌ யாவை? 


4622 


101 


12. 


18. 


14. 


15. 


௮ 


பகுதி ஆ (5% 5 = 25 மதிப்பெண்கள்‌) 


னைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்கவும்‌. 


(அ) உயிரளபெடையை எழுதுக. 


(ஆ 


(அ) 


(ஆ) 


(அல்லது) 


மாத்திரையை எழுதுக. 


ஒன்றாத தளைகள்‌ யாவை? 
(அல்லது) 
நான்கு பாக்களுக்கும்‌ உரிய சிற்றெல்லை 
அடிவரையறையை எழுதுக. 
நேரிசை ஆசிரியப்பா விளக்கம்‌ தருக. 
(அல்லது) 


ஆசிரிய விருத்தம்‌ விளக்கம்‌ தருக. 


வெண்கலிப்பா - விளக்கம்‌ தருக. 


(அல்லது) 


(ஆ) வண்ணக ஒத்தாழிசைக்‌ கலிப்பா - விளக்கம்‌ தருக. 


ஒழிபியல்‌ கூறும்‌ இழைபு குறித்து எழுதுக. 
(அல்லது) 


(ஆ) ஒழிபியலில்‌ இடம்பெறும்‌ அடிமறி மொழிமாற்று 


குறித்த எழுதுக. 


2 4022 


16. 


17. 


18. 


19. 


20. 


பகுதி இ (3% 10- 80 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்றனுக்கு விரிவாக விடையளி. 
சீர்களை விளக்குக. 

தளை பற்றிய கருத்துக்களை விளக்குக. 

வெண்பா வகைகளை விளக்குக. 


வஞ்சிப்பாவின்‌ வகைகளையும்‌ அதன்‌ இனங்களையும்‌ 
விளக்குக. 


சீர்‌ தளைகளுக்கு உரிய ஒழிபிலக்கணக்‌ கருத்துக்களை 
விளக்குக. 


8 4622 


